© 


தமிழ் நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ விலை : ரூ . 0 .80 காசு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


RAN 


மயே வெல் 


வல்லும் 


எண் 17 ] 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 29 , 2015 
சித்திரை 16 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


திருத்த அறிவிக்கை 
( அரசாணை (2D ) எண் 4 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1 ) த் துறை , நாள் : 12 பிப்ரவரி 2015 .) 
1948ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , 12 - 12 - 2012 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு , 2 - இல் 725 முதல் 729 வரையிலான பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II (2 )/ தொ . வே . வா /839/ 2012 ஆம் எண் அறிவிக்கையில் 
பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 

திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் , “விவர அட்டவணை - 1 என்பதன் கீழ்வரும் " பாத்திரங்கள் (சமையல் பாத்திரங்கள் ) தயாரித்தல் 
தொழிலில் வேலைவாய்ப்பு : " என்ற தலைப்பின் கீழ் வரும் “ 1 . தொழிற்சாலை வளாகத்தினுள் பித்தளைப் பாத்திரங்கள் தயாரிப்பில் 
ஈடுபடும் தொழிலாளர்களுக்காக " என்ற துணைத்தலைப்பின் கீழ் , நெடும்பத்தி (1 ) இல் தொடர் எண்கள் 32 மற்றும் 33 மற்றும் 
நெடும்பத்தி 2 , 3( அ ), 3( ஆ ) , 3 (இ ) ஆகியவற்றின் நிகரான பதிவுகளில் பின்வருவனவற்றை முறையே பதிலிட்டுக் கொள்ள வேண்டும் ” . 
அவையாவன: 

நாளிகம் : 
( அ ) பித்தளை நாளிகம் - 

கி .கி . ஒன்றுக்கு 

41 . 16 - 14.77 
( ஆ ) பித்தளை வெள்ளை நாளிகம் - 

கி .கி . ஒன்றுக்கு 

23.01 - 14 .77 
33 தெப்பு பித்தளை நாளிகம் 

கி . கி . ஒன்றுக்கு 

46 .01 - 14 .77 . " 
(மேற்காணும் மூன்று இனங்களுக்கும் ஒவ்வொரு கிலோ கிராமுக்கும் 15 கிராம் சேதாரம் அனுமதிக்கப்படுகிறது ) . 


32 . 


எம் . வீர சண்முக மணி , 

அரசு செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP - II- 2 - 17 ( T Sup ) - 1 


